NOVEMBER/DECEMBER 2023 


GETA24A — சைவசித்தாந்தம்‌ 


>Time : Three hours Maximum : 75 marks 


10. 


பகுதி அ — (10 % 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 


“சிவ” என்பதன்‌ பொருள்‌ யாது? 
சிலப்பதிகாரம்‌ உணர்த்தும்‌ எட்டெழுத்து மந்திரம்‌ எது? 


சைவ சித்தாந்தங்கள்‌ குறிப்பிடும்‌ உள்பொருள்கள்‌ 


எத்தனை? 


சிவனடியார்கள்‌ குறித்துச்‌ சுந்தரர்‌ பாடியருளிய 
பதிகம்‌ எது? 


சிவஞான சித்தியார்‌ நூலின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 

உமாபதி சிவம்‌ அருளிய நூல்கள்‌ இரண்டினைக்‌ கூறுக. 
மூவகை ஆன்மாக்கள்‌ எவை? 

திருவருளை உணராதோர்‌ யார்‌? 

சைவ ஆகமங்கள்‌ கூறும்‌ நான்கு பாதங்கள்‌ எவை? 


அறிவு எத்தனை வகைப்படும்‌? அவை யாவை? 


3920 


பகுதி ஆ-- (5% 5 - 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ ஒரு பக்க அளவில்‌ விடையளிக்க: 


11. (அ) 
(ஆ) 
12. (அ) 
(ஆ) 
18. (அ) 
(ஆ) 
14. (௮) 
(ஆ) 


வேத காலத்திற்கு முந்திய சைவம்‌ குறித்த 
கருத்துக்களை எடுத்துரைக்க. 

(அல்லது) 
சங்க இலக்கியங்களில்‌ சைவம்‌ பற்றிய 
செய்திகளை விவரி. 
திருநாவுக்கரசரின்‌ பதிக அமைப்பு குறித்து 


எழுதுக. 

(அல்லது) 
திருவாசகத்தில்‌ இடம்பெறும்‌ சைவ சிந்தாந்தம்‌ 
பற்றி விளக்குக... 
திருவுந்தியார்‌ மற்றும்‌ திருக்களிற்றுப்படியார்‌ நூல்‌ 
குறித்து விவரி 

(அல்லது) 
மெய்கண்டார்‌ பற்றிய குறிப்பினை விளக்குக. 
பதிமுதுநிலை குறித்து விவரி 


(அல்லது) 


இருள்மல நிலை பற்றி உமாபதி கூறுவனவற்றை 
எழுதுக. 


2 3920 


15. 


16. 


17. 


18. 


19: 


20. 


(அ) 


சிவஞான போதத்தின்‌ சிறப்புப்பாயிர 
செய்திகளைக்‌ குறிப்பிடுக. 
(அல்லது) 


உயிர்‌ இயல்பு குறித்து சிவஞான போதம்‌ கூறுவன 
யாவை? 


ட்‌ குதி இ--(8% 10-90 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு 
கட்டுரை வடிவில்‌ விடையளிக்க: 


'சைவம்‌' சொற்பொருள்‌. கூறி, அதன்‌ தொன்மை குறித்து 


விளக்கி வரைக. 


உமாபதி சிவம்‌ குறித்த வாழ்க்கை வரலாற்றினை விவரி. 


ஆணவ மலம்‌ நீங்கி தன்‌ செயல்‌ இன்றி திருவருள்‌ 
வசப்பட்டு நிற்கும்‌ ஆன்ம சுத்தி பற்றி விளக்குக. 


உயிரவை நிலை குறித்து திருவருட்பயன்‌ கூறுவன 
யாவை? விவரிக்க. 


தளை இயல்பு குறித்து உமாபதி சிவம்‌ கூறும்‌ 
கருத்துக்களைத்‌ தொகுத்துரைக்க. 
3 3920 


